GOVERNMENT OF TAMIL NADU 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 2.40 Paise . 


2022 


OF 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


GOV 


TRUTH 


3 


HD 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 


TRIUMPHS 


No. 15 ] 


CHENNAI , WEDNESDAY , APRIL 13 , 2022 
Panguni 30 , Pilava , Thiruvalluvar Aandu - 2053 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


CONTENTS 


Pages . 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , சென்னை . 


2014 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய ( மின் கட்டமைப்பு இணைப்பு 

மற்றும் மாநிலத்திற்குள் திறந்த நுழைவுரிமை ) ஒழுங்குமுறை விதிகள் 


42-45 


[ 41 ] 


DTP_VI - 2 ( 15 ) 


42 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


7 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , சென்னை . 
2014 ம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய மின்கட்டமைப்பு இணைப்பு மற்றும் 

மாநிலத்திற்குள் திறந்த நுழைவுரிமை ஒழுங்குமுறை விதிகள் 
( அறிவிக்கை எண் . த.மி.ஒ.ஆ. / ஐஎஸ்ஒ 7 / 11 / 2-1 , 16.3.2022 ) 

( Lr.No. TNERC / Legal / 870 / D.No.376 / 2022 ) 
No. VI ( 2 ) / 36 / 2022 . 

2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச்சட்டம் 36/2003 ) 181 ஆம் பிரிவின்படி வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் , 
இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப் பிற அதிகாரங்களையும் செலுத்தி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 
இதன்மூலம் , 2014 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய ( மின்கட்டமைப்பு இணைப்பு மற்றும் மாநிலத்திற்குள் திறந்த 
நுழைவுரிமை ) ஒழுங்குமுறை விதிகளுக்குப் பின்வரும் திருத்தத்தை செய்து வெளியிட்டுள்ளது , அதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 
181 ஆம் பிரிவின் ( 3 ) ஆம் உட்பிரிவினால் வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளன . 

திருத்தம் 
மேற்சொன்ன ஒழுங்குமுறை விதிகளில் , 

( 1 ) 19 ஆம் ஒழுங்குமுறை விதியின் ( 1 ) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதிக்குப் பின்பு , பின்வரும் உள் - ஒழுங்குமுறைவிதி 

புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 
“ ( 2 ) 1. மின்சக்தி சரிக்கட்டலுக்கான முன்னுரிமை : 
பல்வேறு வள ஆதாரங்களிலிருந்து திறந்த நுழைவுரிமை நுகர்வோரால் எடுக்கப்படும் மின்சக்தி சரிக்கட்டலுக்கான 
முன்னுரிமையானது , பின்வரும் வரிசை முறையின்படி முன்னுரிமையை குறைத்தல் வேண்டும் மற்றும் பொருந்தக்கூடிய இழப்புகளில் 
சரிக்கட்டலின் பேரில் ஒவ்வொரு பிரிவு ( slot ) | காலதொகுதிக்கு ( time block ) நிறைவேற்றப்படுதல் வேண்டும் ( ஒவ்வொரு பிரிவு / 
காலதொகுதிக்குமான சரிக்கட்டலானது அவ்வப்போது நிறைபடுகிறவாறு பொருந்தக்கூடியதாகும் ) . 


1 . 


மின்சக்தி பரிமாற்ற நடவடிக்கைகள் 


தொகுப்பு முறையை தொடர்ந்து இருதரப்பு முறை 


2 . 


உயிர்க்கூளம் 


3 . 


3 


மூன்றாம் தரப்பினரின் மின்சக்திக் கொள்முதல் 
மூன்றாம் தரப்பினர் மின்சக்திக் கொள்முதல் 
மூன்றாம் தரப்பினர் மின்சக்திக் கொள்முதல் 


கரும்புச்சக்கை அடிப்படையிலான இணை - மின்உற்பத்தி 
அனல் மின்நிலைய மின்சாரம் 


4 . 


5 . 


6 . 


7 . 


8 . 


10 . 


மூன்றாம் தரப்பினர் மின்சக்திக் கொள்முதல் சூரியசக்தி மின்சாரம் 
மூன்றாம் தரப்பினர் மின்சக்திக் கொள்முதல் காற்றாலை மின்சாரம் 
சுய உபயோக மூல ஆதாரம் 

உயிர்க்கூளம் 
சுய உபயோக மூல ஆதாரம் 

கரும்புச்சக்கை அடிப்படையிலான இணை - மின்னாக்கம் 
சுய உபயோக மூல ஆதாரம் 

அனல் மின்சாரம் 
சுய உபயோக மூல ஆதாரம் 

சூரியசக்தி மின்சாரம் ( முதலில் அதிக விலை மின்சாரம் , 

அதை தொடர்ந்து குறைந்த விலையுள்ள மின்சாரம் ) . 
சுய உபயோக மூல ஆதாரம் காற்றாலை ( ஒரு மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட சுயஉபயோக காற்றாலை 
மின்சாரமானது முதலாவதாக அந்த மாதத்தின் மின் நுகர்வுக்கு எதிராக சரிக்கட்டப்படுதல் வேண்டும் , மற்றும் 
பயன் படுத்தப்படாத மிகை மின்சாரத்தை சேமிப்பில் கணக்கிட வேண்டும் . அதாவது , காற்றாலை மின்சாரத்திற்காக 
ஆணையத்தின் மின் கட்டண ஆணைகளில் குறித்துரைக்கப்பட்ட கீழ்கண்ட சரிக்கட்டல் செயல் முறையை 
பின்பற்றப்படுதல் வேண்டும் : 


11 . 


- 


ஏப்ரல் மாதத்தின்போது உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரமானது ஏப்ரல் மாதத்தின் மின்நுகர்வுக்கு எதிராக சரிக்கட்டப்படுதல் 
வேண்டும் . மற்றும் எஞ்சியுள்ள மின்சாரம் ஏதேனும் இருப்பின் அது சேமிக்கப்பட்டுள்ள மின்சாரமாக கணக்கிடப்படுதல் வேண்டும் . 
மே மாதத்தின் மின் உற்பத்தியில் முதலாவதாக மே மாத மின்நுகர்வுக்கு எதிராக சரிக்கட்டப்படுதல் வேண்டும் . மின் நுகர்வானது 
அந்த மாதத்தின் மின் உற்பத்தியைவிட மிகையாக இருக்குமானால் , சேமிப்பில் இருக்கக்கூடிய மின் சக்தியானது , தேவைப்படும் 
அளவிற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் . மே மாதத்தின் மின்நுகர்வானது , மே மாத மின் உற்பத்தியைவிட குறைவாக 
இருக்குமானால் , எஞ்சியுள்ள மின்சாரம் சேமிக்கப்பட்ட மின்சாரத்துடன் சேர்க்க வேண்டும் . இந்த நடைமுறையானது , ஒவ்வொரு 
மாதமும் திரும்பத்திரும்ப செயற்படுத்தப்பட வேண்டும் ) . 


Apr. 13 , 2022 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


43 


11 ( 0 ) 


11 ( 1 ) 


11 ( iii ) 


சுய உபயோக மூல ஆதாரம் - புதுப்பிக்கத்தக்க மின்சக்திச் சான்றிதழ் ( REC ) திட்டத்தின் கீழுள்ள 1 மாத சேமிப்பு வரை 
உள்ள காற்றாலைகள் ( அதிக விலை மின்சாரத்தை தொடர்ந்து பின்பற்றப்படும் குறைந்த விலை மின்சாரம் ) 
சுய உபயோக மூல ஆதாரம் - புதுப்பிக்கத்தக்க மின்சக்திச் சான்றிதழ் ( REC ) திட்டத்தில் அல்லாத 1 மாத சேமிப்பு 
உள்ள காற்றாலைகள் ( அதிக விலை மின்சாரத்தை தொடர்ந்து பின்பற்றப்படும் குறைந்த விலை மின்சாரம் ) 
சுய உபயோக மூல ஆதாரம் - புதுப்பிக்கத்தக்க மின்சக்திச் சான்றிதழ் ( REC ) திட்டத்தின் கீழுள்ள 12 மாதங்கள் சேமிப்பு 
உள்ள காற்றாலைகள் ( அதிக விலை மின்சாரத்தை தொடர்ந்து பின்பற்றப்படும் குறைந்த விலை மின்சாரம் ) 
சுய உபயோக மூல ஆதாரம் - புதுப்பிக்கத்தக்க மின்சக்திச் சான்றிதழ் ( REC ) திட்டத்தில் அல்லாத 12 மாதங்கள் 

( 
சேமிப்பு உள்ள காற்றாலைகள் ( அதிக விலை மின்சாரத்தை தொடர்ந்து பின்பற்றப்படும் குறைந்த விலை மின்சாரம் ) 
மின்பகிர்மான உரிமதாரர் 


11 ( iv ) 


- 


12 . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 032 , 
2022 மார்ச் 29 . 


சு . சின்னராஜலு , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


- 


விளக்கவுரை 
1. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானக் கழகம் பல்வகை மனு எண் 24/2021 - ஆணையத்திடம் தாக்கல் செய்துள்ளது . . 
அந்த மனுவில் , திறந்த நுழைவுரிமை கீழ் பன்முக ஆதாரங்களின் மின் சக்தியிலிருந்து உயர் அழுத்த மின் நுகர்வோர் மின்சாரத்தைக் 
கொண்டு செல்லும் போது மின்சாரத்தை கொள்முதல் செய்யும் போது மின் சக்தியை சரிக்கட்டுதலுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான 
ஆணைவாயிலாக நிர்ணயிக்குமாறு கோரியுள்ளது . சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து கருத்துரைகள் பெறுவதற்காக தமிழ்நாடு மின் உற்பத்தி 
மற்றும் பகிர்மானக் கழகத்தினால் அந்த மனுவை வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது . அதன் பின்னர் 2014 - ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய ( மின்கட்டமைப்பு இணைப்பு மற்றும் மாநிலத்திற்குள் திறந்த நுழைவுரிமை ) ஒழுங்குமுறை 
விதிகளுக்குரிய திருத்தத்தின் வரைவு , சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து கருத்துரைகள் பெறும்பொருட்டு ஆணையத்தின் வலைதளத்தில் 
வெளியிடப்பட்டது . 
2. திறந்த நுழைவுரிமை மின்நுகர்வோர் , பன்முக மின்சக்தி ஆதாரங்களிலிருந்தும் பலவாறான உறுப்பமைவுகளிடமிருந்தும் 

, 
மின் சக்தியை கொள்முதல் செய்கின்றனர் . பலவாறான ஆதாரங்களிலிருந்து மின் சக்தியை வாங்கும் மின் நுகர்வோருக்கு பயன் 
தருகிறவகையிலான செயற்பாட்டிற்க்கு தொகுப்பு விதிகள் இருக்குமானால் அவை மின்பகிர்மான உரிமதாரர் மற்றும் திறந்த நுழைவுரிமை 
வாடிக்கையாளரையும் கட்டுப்படுத்தும் . திறந்த நுழைவுரிமை ஒரு வேறுபாடு காணாமையுடையதாக இருந்த போதிலும் , திட ஆதார 
எதார்த்தத்தை பொருட்படுத்தாது எப்பொழுதும் சாதாரணமான பொருள் விளக்கம் செய்தலாகாது . அதற்கு செயல்முறை நடைமுறைக்கேற்ற 
ஒழுங்குமுறை அணுகுமுறை தேவை . 

ஆகையால் , 

பன்முக ஆதாரங்களின் மூலம் ஒரு மின் இணைப்பில் திறந்த நுழைவுரிமை 
மின் நுகர்வோரால் மின் சக்தி வாங்கும் பொருட்டு , நிறுவனங்களின் தகுநிலை , சூழ்நிலை , பொருளாதார நிலை மற்றும் ஒழுங்குமுறை 
கோட்பாடுகள் , பரிவர்த்தனை தீர்வு செய்தல் மற்றும் திறந்த நுழைவுரிமை மின் நுகர்வோரால் வாங்கப்படும் கொண்டு செல்லப்படும் 
மின்சாரத்தை சரிக்கட்ட வரிசைமுறை படிப்படியாகத் தோற்றுவித்தல் அவசியமானதாகும் . ஆணையம் சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து 
பெறப்பட்ட கருத்துரைகளை பகுப்பாய்வு செய்த பின்பு , திறந்த நுழைவுரிமை மின் நுகர்வோரால் செய்யப்படும் மின்சக்தி ஆதாரங்களின் 
சரிக்கட்டல் நிகழ்வினை அறிவிக்கை செய்தல் வேண்டும் . 

3. பல்வகை மூல ஆதாரங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் திரட்டி வைக்கும் குறைவான காலக்கெடு கொண்ட , 
சேமிப்பு வசதி கொடுக்கப்பட்ட மூல ஆதாரங்கள் மற்றும் மின் உற்பத்தி விலை ஆகியவை அடிப்படையாக கொண்டு மின் சக்தியின் 
சரிக்கட்டலுக்கான முன்னுரிமை அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது . 

4. முன்னுரிமை பரிமாற்றக் களத்திலிருந்து தொகுப்பு பரிவர்த்தனை , அதை தொடர்ந்து இருதரப்புமுறையில் கொள்முதல் செய்யும் 
மின்சக்தியை சரிக்கட்ட இசைவு கொடுக்கப்பட்டுள்ளது . இதன் காரணம் மின் நுகர்வோர் தங்களுடைய அவசர தேவைகளுக்காக மற்றும் 
போட்டி விலைகளில் மின்சாரம் கொள்முதல் செய்ய பரிமாற்றக் களத்திலிருந்து மின்சாரம் வாங்குகின்றனர் . இருதரப்புமுறையைவிட 
தொகுப்பு பரிவர்த்தனைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது . அவை ஒருமுறை திட்டமிடப்பட்டபின் திருத்தியமைக்கலாகாது . 2003 ஆம் 
ஆண்டு மின்சாரச் சட்டம் மற்றும் அதன் கீழ் வடிவமைக்கப்பட்ட கொள்கைகள் போட்டியை ஊக்குவிக்கின்றன . இந்தக் காரணத்திற்காக 
இரண்டாம் முன்னுரிமை மூன்றாம் தரப்பினரின் மின்சார வாங்குகையின் சரிக்கட்டலுக்காக இசைவளிக்கட்டுள்ளது . மூன்றாம் தரப்பினரின் 
ஆதாரங்களுக்கிடையே புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களுக்கு ( உயிர்க்கூளம் மற்றும் கரும்புச் சக்கை அடிப்படையிலான மின்னாக்கம் ) மற்றும் 
அனல் மின் நிலைய மின்சாரம் , உறுதியான மற்றும் மின் உற்பத்தி அதிக விலை உள்ளதால் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது . சூரிய 
சக்தி மின்சாரம் மற்றும் காற்றாலை மின்சாரம் சேமிப்பு இல்லாமல் மற்றும் உறுதியற்றுள்ளதால் தாழ்நிலை முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது . 

5. சுயஉபயோக மூலாதாரங்களைப் பயன்படுத்தும் மின் நுகர்வோர் விருப்பத்தேர்வு செய்து திட்டமிட்டு சுயஉபயோக மின்சாரம் 
மற்றும் பரிமாற்றக்களம் ( IEX ) | மூன்றாம் தரப்பினரிடம் மின்சாரம் கொள்முதல் செய்து பயன்படுத்தும் வல்லமையால் IEX மற்றும் மூன்றாம் 
தரப்பினர் ஆதாரங்களுக்குப் பின்னர் முன்னுரிமை அனுமதியளிக்கப்பட்டுள்ளது . சம்பந்தப்பட்டவர்களிடையேயான ஒன்றினையும் 
பார்வையானதும் , IEX க்கு முதல் முன்னுரிமையும் , இரண்டாம் முன்னுரிமை மூன்றாம் தரப்பினரிடமிருந்து மின்சாரம் வாங்குகையும் , 
அதனை தொடர்ந்து சுயஉபயோக ஆதாரங்கள் , அதன்பின் மின்பகிர்மான உரிமதாரர் என்ற வகையில் வரிசைப்படுத்தி மின்நுகர்வு 
சரிக்கட்டல் முறையை அறிவிக்கை செய்ய கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதே ஆகும் . 


44 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI- Sec.2 


உடையவை . 


6. சுயஉபயோக ஆதாரங்களுக்கிடையே , முன்னுரிமை உயிர்க்கூளம் , கரும்புச்சக்கை மற்றும் அனல் மின்சாரம் இவைகளுக்கு 
அளிக்கப்பட்டுள்ளது . இவ்வகை ஆதாரங்கள் நுகர்வு செய்யப்படவில்லையெனில் குறைந்த திட உயிர்க்கொண்ட காலாவதியாகும் தன்மை 

மேற்கூறிய ஆதாரங்களுக்குப்பின் , உபயோகிக்கப்படாத சூரிய மின்சக்தி மற்றும் காற்றின் மின்சக்தி மின்பகிர்மான 
உரிமதாரருக்கு விற்கப்படுவதால் , சூரிய ஒளி மற்றும் காற்று மின் சக்திக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது . காற்றாலை மின்சாரத்தைப் 
பொறுத்தவரை , சரிக்கட்டலுக்கான 
சரிக்கட்டலுக்கான முறையை 
முறையை காற்றாலை மின்சாரத்திற்காக பிறப்பிக்கப்பட்ட மின் 

கட்டண 

ஆணைகளில் 
வகுத்துரைக்கப்பட்டுள்ளது . உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரத்தின் சரிக்கட்டலுக்கான முறையான சேமிப்புக்காலம் 12 மாதங்கள் . ஒரு 
மாதத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் , அந்த மாதத்தின் மின்நுகர்வுக்கு எதிராக சரிக்கட்டப்படுதல் வேண்டும் மற்றும் மீதமுள்ள 
பயன்படுத்தப்படாத மின்சாரம் சேமிக்கப்படும் . காற்றாலை மின் உற்பத்தியாளர்கள் , பிற சுயஉபயோக ஆதாரம் எதனையும் சரிக்கட்டல் 
செய்வதற்கு முன்னர் அவர்களின் சுயஉபயோக மின்உற்பத்தியை முதலில் சரிக்கட்டுதல் வேண்டும் . சம்மந்தப்பட்டவர்களின் கோரிக்கையை 
கருத்தில் கொண்டு , நுகர்வோர்கள் REC ( புதுப்பிக்கப்பட்ட மின்சாரச் சான்றிதழ் ) திட்டத்தின் கீழ் உள்ள காற்றாலைகள் அதிக திறந்த 
நுழைவுரிமை கட்டணங்கள் செலுத்துவதால் , REC ( புதுப்பிக்கப்பட்ட மின்சாரச் சான்றிதழ் ) திட்டத்தின் கீழ் உள்ள காற்றாலைகள் , REC 
திட்டத்தின் கீழ் அல்லாத காற்றாலைகளைவிட முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது . 

7. ஆணையத்தின் , பல்வகை மனு எண் . 14 / 2017 இன் ஆணையில் , காற்றாலைகைளின் விகிதப்பட்டிகள் இறங்கு முகமாக 
( மேலிருந்து கீழே செல்லும் விதத்தில் ) சரிக்கட்டல் செய்யப்படவேண்டும் என்பது முடிவு செய்யப்பட்டுள்ளது . ஒரு மாதம் சேமிப்புள்ள 
) 

. 
காற்றாலைக்கு வழங்கப்பட்டுள்ள முன்னுரிமையானது நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கும் மேல் முறையீடுகளின் முடிவுகளுக்குட்பட்டது . 

இந்த ஒழுங்குமுறை விதிகள் , தமிழ்நாடு அரசு அறிவிக்கை செய்யப்பட்ட நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை -600 032 , 
2022 மார்ச் 29 . 


சு . சின்னராஜலு , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


இருந்துவரும் வகைமுறை திருத்தம் செய்யப்பட்ட வகைமுறை ஆகியவற்றை காட்டுகின்ற விவரவுரை 
2014 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய மின்கட்டமைப்பு இணைப்பு மற்றும் மாநிலத்திற்குள் திறந்த 

நுழைவுரிமை , ஒழுங்குமுறை விதிகள் 


இருந்துவரும் வகைமுறை 

திருத்தம் செய்யப்பட்டவாறான வகைமுறை 
திறந்த நுழைவுரிமைக்கான பொது திறந்த நுழைவுரிமைக்கான பொது வகைமுறைகள் 
வகைமுறைகள் 
19. ஒதுக்கீட்டு முன்னுரிமை :- 19. ஒதுக்கீட்டு முன்னுரிமை : 
( 1 ) XXXXX 

( 1 ) XXXXX 
" ( 2 ) 1. மின்சக்தி சரிக்கட்டலுக்கான முன்னுரிமை : 

பல்வேறு வள ஆதாரங்களிலிருந்து திறந்த நுழைவுரிமை நுகர்வோரால் எடுக்கப்படும் 
மின்சக்தி சரிக்கட்டலுக்கான முன்னுரிமையானது , பின்வரும் வரிசை முறையின்படி 
முன்னுரிமையை குறைத்தல் வேண்டும் மற்றும் பொருந்தக்கூடிய இழப்புகளில் 
சரிக்கட்டலின் பேரில் ஒவ்வொரு பிரிவு ( slot ) / காலதொகுதிக்கு ( time block ) 
நிறைவேற்றப்படுதல் வேண்டும் ( ஒவ்வொரு பிரிவு / கால தொகுதிக்குமான 

சரிக்கட்டலானது அவ்வப்போது நிறைபடுகிறவாறு பொருந்தக்கூடியதாகும் ) . 
1. மின்சக்தி பரிமாற்ற நடவடிக்கைகள் 

தொகுப்பு முறையை தொடர்ந்து 
இருதரப்பு முறை 


2. மூன்றாம் தரப்பினரின் மின்சக்திக் கொள்முதல் 


உயிர்க்கூளம் 


3. மூன்றாம் தரப்பினர் மின் சக்திக் கொள்முதல் 


கரும்புச்சக்கை அடிப்படையிலான 
இணை - மின்உற்பத்தி 


4. மூன்றாம் தரப்பினர் மின்சக்திக் கொள்முதல் 


அனல் மின்நிலைய மின்சாரம் 


5. மூன்றாம் தரப்பினர் மின்சக்திக் கொள்முதல் 


சூரியசக்தி மின்சாரம் 


6. மூன்றாம் தரப்பினர் மின்சக்திக் கொள்முதல் 


காற்றாலை மின்சாரம் 


Apr. 13 , 2022 ] 
, 

] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


45 


7. சுய உபயோக மூல ஆதாரம் 


உயிர்க்கூளம் 


- 


8. சுய உபயோக மூல ஆதாரம் 


கரும்புச்சக்கை அடிப்படையிலான 
இணை - மின்னாக்கம் 


9. சுய உபயோக மூல ஆதாரம் 


அனல் மின்சாரம் 


| | 


10. சுய உபயோக மூல ஆதாரம் 


சூரியசக்தி மின்சாரம் ( முதலில் 
அதிக விலை மின்சாரம் , 

அதை 
தொடர்ந்து குறைந்த விலையுள்ள 
மின்சாரம் ) . 


11 . சுய உபயோக மூல ஆதாரம் காற்றாலை ( ஒரு மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட 
சுயஉபயோக காற்றாலை மின்சாரமானது முதலாவதாக அந்த மாதத்தின் மின் நுகர்வுக்கு 
எதிராக சரிக்கட்டப்படுதல் வேண்டும் , மற்றும் பயன் படுத்தப்படாத மிகை மின்சாரத்தை 
சேமிப்பில் கணக்கிட வேண்டும் . அதாவது , காற்றாலை மின்சாரத்திற்காக ஆணையத்தின் 

. , 
மின்கட்டண ஆணைகளில் குறித்துரைக்கப்பட்ட கீழ்கண்ட சரிக்கட்டல் செயல் முறையை 
பின்பற்றப்படுதல் வேண்டும் : 


ஏப்ரல் மாதத்தின் போது உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரமானது ஏப்ரல் மாதத்தின் மின் நுகர்வுக்கு 
எதிராக சரிக்கட்டப்படுதல் வேண்டும் . மற்றும் எஞ்சியுள்ள மின்சாரம் ஏதேனும் இருப்பின் 
அது சேமிக்கப்பட்டுள்ள மின்சாரமாக கணக்கிடப்படுதல் வேண்டும் . மே மாதத்தின் மின் 
உற்பத்தியில் முதலாவதாக மே மாத மின்நுகர்வுக்கு எதிராக சரிக்கட்டப்படுதல் வேண்டும் . 
மின் நுகர்வானது அந்த மாதத்தின் மின் உற்பத்தியைவிட மிகையாக இருக்குமானால் , 
சேமிப்பில் இருக்கக்கூடிய மின் சக்தியானது , தேவைப்படும் அளவிற்கு எடுத்துக்கொள்ளப்பட 
வேண்டும் . மே மாதத்தின் மின்நுகர்வானது , மே மாத மின் உற்பத்தியைவிட குறைவாக 
இருக்குமானால் , எஞ்சியுள்ள மின்சாரம் சேமிக்கப்பட்ட மின்சாரத்துடன் சேர்க்க வேண்டும் . 
இந்த நடைமுறையானது , ஒவ்வொரு மாதமும் திரும்பத்திரும்ப செயற்படுத்தப்பட வேண்டும் . ) 
11 ( 1 ) சுய உபயோக மூல ஆதாரம் புதுப்பிக்கத்தக்க மின்சக்திச் சான்றிதழ் ( REC ) 

திட்டத்தின் கீழுள்ள 1 மாத சேமிப்பு வரை உள்ள காற்றாலைகள் ( அதிக விலை 

மின்சாரத்தை தொடர்ந்து பின்பற்றப்படும் குறைந்த விலை மின்சாரம் ) 
11 ( ii ) சுய உபயோக மூல ஆதாரம் புதுப்பிக்கத்தக்க மின்சக்திச் சான்றிதழ் ( REC ) 

திட்டத்தில் அல்லாத 1 மாத சேமிப்பு உள்ள காற்றாலைகள் ( அதிக விலை 

மின்சாரத்தை தொடர்ந்து பின்பற்றப்படும் குறைந்த விலை மின்சாரம் ) 
11 ( iii ) சுய உபயோக மூல ஆதாரம் - புதுப்பிக்கத்தக்க மின்சக்திச் சான்றிதழ் ( REC ) 

திட்டத்தின் கீழுள்ள 12 மாதங்கள் சேமிப்பு உள்ள காற்றாலைகள் ( அதிக விலை 

மின்சாரத்தை தொடர்ந்து பின்பற்றப்படும் குறைந்த விலை மின்சாரம் ) 
11 ( iv ) சுய உபயோக மூல ஆதாரம் புதுப்பிக்கத்தக்க மின்சக்திச் சான்றிதழ் ( REC ) 

( 
திட்டத்தில் அல்லாத 12 மாதங்கள் சேமிப்பு உள்ள காற்றாலைகள் ( அதிக விலை 

மின்சாரத்தை தொடர்ந்து பின்பற்றப்படும் குறைந்த விலை மின்சாரம் ) 
12. மின்பகிர்மான உரிமதாரர் . 


- 


- 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 032 , 
2022 மார்ச் 29 . 


சு . சின்னராஜலு , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


